திருவருட்சகாயம் 


பிளேக் அம்மை பூர்வரூபம் , 


திருவானைக்கா 


மாஜி - டிப்டிசர்ஜன் ஜெனரலாபீல் சயிட்டர் 


ம -ா - ஸ்ரீ , ஜே . என் . வேணுகோபால் நாயுடவர்களால் 


S சித்தராத்திரக் கோவை நூல்களிலிருந்து 


சங்சிரகமாகத் 


சிரட்டிச் சர்வசைேபகா ரார்த்தமாகக் 


கொண்டயம்பேட்டை 
திருப்பிடவூர் தேவஸ்தானம் தர்மகர்த்தா 
ம -ா -ா - ஸ்ரீ , ஆர். டி . செகன்னாதராயரவர்களால் , 


சென்னை : 


இந்து யூனியன் அச்சியந்திரசாலையில் 


பதிப்பிக்கப்பட்டது . 


1809 . 


திருவருட்சகாயம் 


நூன் முகம், 
நண்பர்காள் !! 

மாட்சிமை தங்கிய இவ்வகன்ற வுலகத்தின் கண் சிறப்புற்றேங்கிய 
பொம்பாய் என்னும் நகரத்திற் பிறந்து பற்பலதேயத்தும் பரந்து நினைப் 
போர் மனதையும் நிகழ்த்துவோர் நாவையுஞ் சுடத்தக்கதான மகாபயங்கர 
மாகிய கூற்றினுங்கொடுமை மிகுந்துல கோருயிரைக் கொள்ளை கொண்டு 
லாவுங் கொஞ்சமும் நம்பத்தகாததான பிளேக் " என்னுங் கொடிய விஷசுர 
த்தினியல்பியார்க்கும் தெரிந்தவிஷயமேயன்றோ . 

மேன்மை தங்கிய நமதரசாங்கத்தா ரிக்கொடிய நோய்வர வொட்டா 
மல் வெகுவிதத்தாலும் பாதுகாத்தலானும் நம்முனிசிபாலிட்டியாரின் முழு 
முயற்சியாலும் டாக்டர்களென்னுஞ் சிறந்த பண்டிதர்களின் அயர்விலாவு 
ழைப்பினாலுமன்றே இவ்வளவாயினுமிந்நோய் அடங்கியிருக்கிற தென்பத 
ற்கு ஐயமில்லையென்பது திண்ணந் திண்ணம் . 

அவ்வாறாயினும் இத்தகைய மிகபயக்கரமான கொடியவியாதிக்கு 
ரிஷிபுரோக்தமான அமுத மனையதோ ரௌஷதம் தேடிக்கொள்ள வேண்டு 
வதத்தியாவசிக மெனக்கருதிப் பற்பல நாட்டினு முள்ள பண்டிதராதி பலக 
னவான் களிவ்வானைக்காவில் அழிவில் சித்தரனைவோருங் கூடியோர் அற்புத 
வுருவெடுத்தது போன்று எம்மனோர்க்கருள் புரியுமாறு எழுந்தருளியிருக் 
கும் ஸ்ரீமத் ஞானசித்தசுவாமிகள் சந்நிதானத்திற்குப் பலமுறையும் விண்ண 
ப்பஞ்செய்து கொள்ள அம்மகானுபாவருமவ்வாறே இதுவெகு ஜனோபகார 
மாதலாலிவ்வேண்டுகோளுக்கிறங்கித் திருவுளமுவந்து இக்கொடிய நோயின் 
உற்பத்தியையுஞ் சாஸ்திரோக்தமாகவதற்காகிய தக்க சிகிச்சையையுஞ் சங் 
கிரகமாக வருளி எஞ்ஞான்றுந் தம்மைவிட்டகலாது அநேகயோகீஸ்வரர்க 
ளும் பண்டிதர்களும் சாஸ்திரிகளும் பக்கலிலிருந்தும் , அடியேனைக் கடாக்ஷி 
த்து இதனை அச்சியற்றிச் சர்வஜனோபகாரார்த்தமாய் வெளிப்படுத்த அடியே 
னுக்கு அஞ்ஞாபித்தவண்ணம் எட்டுணையேனு மருகனல்லனாயினுமய்யர் ஆஞ் 
ஞையை மறுத்தற்கஞ்சி அவ்வாறே யச்சியற்றுவானாயினேன் . ஆதலினிதிலு 
றும்வழுக்களை நோக்காது காரியங்கருதுவதே கற்றோர் கடனாகும் . 


2 


இதற்காதாரமானவை அகள் திய மகாமுனிவரருளிச்செய்த அ - அய 
அர - அத என்னுமிவ்வற்புத நூற்கோவைகளேயாம் . இவை கன்னிவாடி 
ஜமீன் மகா - எ -17 மலையாண்டி சுவாமி துரையவர்கள் அரண்மனையிலும் , செக் 
காலைக்குடி வடக்கரண்மனை மகா--ா சுப்பிர மணிய துரையவர்களிடத் 
தும் , மீனாட்சிபுரம் வைத்தியம் மகா--ா நல்ல சிவம்பிள்ளை யவர்களிட 
தும் , நமது ஸ்ரீமத்ஞானசித்த சுவாமிகள் மடாலயத்திலுமுளது . 


மேற்கூறிய நூல்களாவன. 


அகத்திய மகாமுனிவரருளிய திருமந்திரம் காய வது செய்யுள் , 
எட்டுடனெண்பதெண்ணூறுமெண்ணாயிரம் 
விட்டவர்கெட்டார்வேதைமுகங்காணார் 
பட்டப்பகற்போற்பதினெண் மருஞ்சொலுந் 
திட்டமாங்கோவை நூற்சிறப்புடன் கண்டிடே . 


பரிபாஷை நானூறு . 


அடக்கமுள்ள நூல்களிலே யின்னுமொன்று ஆயிரத்தி யிரு நூறொ 
ன்றைந்ரறொன்று , உடற்குள்உளர் முப்பத்தொன்று எண்பத்தொன்று உற் 
நபதினாரென்று நளயொன்று கொடுப்பவர்யார் மதிவெண்பாகவிதை து 

வறு 
குரு அலைம்பது மிதுவோர் கோவையாகக் கிடைப்பதில்லை பூர்வதவப்பயனா 
லெய்துங் கிடைத்தாக்கால் நூல்பதனங்கெதியுற்றோரே . 

திருமூலநாயனார் திருவாய்மலர்ந்தருளிய திருமந்திரம் நத - தில் 
திருமந் திரத்தெ கைச்சிறப்பு இரண்டாவது செய்யுள் . 


வைத்தபரிசேவகைவரை நன்னூலின் 
முத்திமுடிவது மூவாயிரத்திலே 
புத்தி செய்பூர்வத்துமூவாயிரம் பொது 

வைத்தசிறப்பு தருமிவைதானே . 
சர்வவியாபியென்னுமதிகாசத்தில் உக - வது செய்யுள் . 
மூலனுரை செய்தமூவாயிரந்தமிழ் 
மூலனுரை செய்த முந்நூறு மந்திரம் 
மூலனுரைசெய்தமுப்பதுபதேசம் 
மூலனுரை செய்த மூன்று மொன்றாமே . 

இத்தகையவின்னும் பலரிஷிகளால் திருவாய்மலர்ந்தருளிய மிக்கப் 
பயன்படுவதான கோவை நூல்களனந்தமுள . 


இதுவு மனறி வடமொழியில் உமாகலாஞான மென்னுங் கிரந்தத் 
துள் ஏழாவது படலத்தில் சொல்லிய அம்மைநோய் நிதானமும் -சித்தநாகார் 
ச்சுனத்தில் சொல்லிய விஷசுர நிக்கரகமென்னும் பாகத்தையுங் கொண்ட 
யம்பேட்டை பிரமஸ்ரீ ராஜாகனபாம களென்று வழங்கும் சாமிநாத கனபா 
டிகளாலும் - மகாவித்வான் கிருஷ்ணாச்சாரியார் அவர்களாலும் தமிழில் 
மொழிபெயர்த்து ஷ பூர் புவனாம்பிகை பக்தஜனசபையாரு ளொருவ 
ராகிய மகா ாா சேஷய்யரவர்களால் அச்சியற்றி வெளிப்படுத்தப்படும் 
பிளேக் அம்மை விலக்கௌஷத சங்கிரகம் " என்னும் புத்தகத்திலும் 
ஷை சுவாமிகள் அடியாருளொருவராகிய திரிசிரபுரம் டிராபிக் மானேச 
ராபிஸ் ரைடர் மகாரா இராமசாமி நாயுடவர்களால் இனி செய்விக்கப் 
படும் அங்கிலேய தர்ஜமாவிலும் விவரமாய்க் காணலாம் . 

இங்ஙனம் , 
ஜெ . என் . வேணுகோபால் , 


திருவருட்சகாயம் , 
சற்குருவே நம. 


பிளேக் அம்மை பூர்வரூபம் . 


நூல் . 


இவ்வம்மைநோய் உமாகலா ஞானத்தில் பதினெண் விதமெனவும் 
சொல்லியிருப்பதால் இந்நோய்க்கென்று அகத்தியமகாமுனிவரருளிய நூற் 
கோவைகளில் பதினொருவிதமென்றே திருவாய்மலர்ந்திருப்பதால் அத 
னேயே ஆதாரமாகக்கொண்டு எங்கரையலாயின . 


அகத்தியரருளிய வைசூரி சுருக்கம் எட்டினுள் 5 - வது செய்யுள், 


பாரப்பா வம்மையால் கொள்ளை நோயால் 

பகற்காற்று விஷத்தினால் பயத்தினாலும் 
சேரப்பா வமிருத்தைத் தீர்க்கவென்தே 

செப்பினோஞ் செந்தூர முன்னூற்றுக்குள் 
கோரப்பா பெருநூலெண்ணாயிரத்துங் 

கூறினோம் மிருத்தகலுங் கொள்கை யெல்லாம் 
தேரப்பா வந் நூலு மெண்னூசோடு 

சிறப்பான வைசூரி யெண்பதுவுங்காணே , 
அகத்தியாருளிய வைசூரி எண்பதில் 3 - வது செய்யுள் 
ஆமென்ற வைசூரி வருவதேது 

அதனுடைய காரணத்தை யறைவோமென்றால் 
வேமென்றசரீரத்தில் வேகமிஞ்சி 

வெக்கையொடு தேகமெலாஞ் சூடே கொண்டு 
காமென்ற மூளையதில் கொதிப்பு மீறிக் 

கனமானவஸ்தியதைத் துளைத்துக்கொண்டு 
பாமென்ற பதினோரு சோகமாகிப் 
பதிவாகத்தேகத்தில் பதிந்தவாறே , 


5 


இவை தொத்து வியாதியே யென்பது . 


வாரான வைசூரியது கண்டபேரை 

வளமாக மற்றொருவர் கண்டபோதே 
தேறாமற் பயஞ்சனித்திருதயத்திற் 

திறகமாக் கலக்கமது சேர்ந்ததானால் 
சீறானவைசூரியது நிமிஷத்துள்ளே 

சேர்ந்தவர்தஞ் சரீரத்துந் தொடர்ந்து கொள்ளும் 
மாறாமல் பதினொன்றின் பெயரைக் கேட்கின் 
வளமாகச் சொல்லுகிறேன் வணங்கிக்கேளே . 


ச 


வைசூரி பதினொன்றின் நாமமின்னதென்பது . 


கேளப்பா பதினொன்றின் பெயரைத் தானுங் 

கெடுதியாம் பனைமுகரி பாலம்னம யென்றும் 
வாளப்பா வரகு திரி கொள்ளம்மை யென்றும் 

வளமானகல்லு திரிகடுகம்மையாகும் 
தேளப்பா மொழுக்கடனுப் பு திரிதானுந் 

திரமான கரும்பனசை வெந்தயமுமாகும் 
பாளப்பா பாசிபயற்றம்மையோடு 
பதினொன மும் பெயரினையும் பகர்ந்துளோமே 


இவற்றின் குணங்குறிகளைத் தனித்தனியே கூறுமிடத்துப் பெருகு 
மாதலானவற்றில் முக்கியமான பனைமுகரி மொழுக்கமமை யென்னுமிரண் 
டேதற்காலம் வியாபித்திருக்கும் " பிளேக் " என்னுங் கொடிய நோய்க்கொத் 
திருத்தலாலு மெண்ணாயிரத்து மிவ்விரண்டைமட்டுமே அசாத்தியமென்று 
மிவைச் சிலகாலத்தில் மட்டும் பூர்வமாயுலகத்தில் வியாபிக்குமென்று ஞ் சொ 
ல்லப்படுவதால் இவற்றின் குறிகளை மட்டு மீங்கெடுத்துரைக்கலாயினோம் , 

பனைழகரியின்குணம். 
பகருவோமிவைகளிட குணத்தைக்கேளு 

பரிவான பனைமுகரி வந்ததானால் 
நிகரில்லா காய்ச்சலது முன்னே காணும் 

நேரானவுடல் கடுக்குங் கண்சிவக்கும் 
பகருவதேன் கண்டதுண்டங் கட்டிகாணும் 

பழையதொரு ரத்தமெலா முறையச்செய்யும் 
செகமதிலே பித்தப்பை கலங்கிப்போகுஞ் 
சன்னியதுங் கூடவந்து சாடுங்காணே . 


6 


மொழக்கம்மையின்குணம் , 
செய்யப்பா மொழுக்கனுட குணத்தைக் கேளு 

செயலானகாய்ச்சலது சீராய்க்காயும் 
ஐயப்பாவுடம் பெல்லாங் கடுப்பெடுத்து 

அழகான விடுப்பதுவும் விளங்காதப்பா 
நொய்யப்பா நாவதுவும் வெளுத்துப்போகும் 

நொடிப்பொழுதில் புத்தியெலலாங்கலங்கச்செய்யும் 
மெய்யப்பா சரீசமதில் கட்டிகானும் 
விளங்கவே யேழாநாள் கொல்லுந்தானே . 

அகத்தியரருளிச்செய்த எண்ணூறு 
எண்பதனிற் சொன்ன வை சூரிப்பேதத்தி 

லிரண்மெட்டும் சாத்தியத்தில் சாத்தியமாகும் 
புண்படுத்துஞ் சிகிச்சை செய்யாவிடினுந்தானே 

போந்திறங்கும் * விசிேயினும் பொல்லாதப்பா 
திண்படுத்து முகூர்த்தமொரு பத்துக்குள்ளே 

சீவனதைப் போக்கிவிடும் திடமாய்க்காண்பாய் 
விண்படுத்தும் பனை முகரி மொழுக்கனாலே 

வெகுவாதை மானிடர்க்கா விளம்பினோமே . 
விளம்பக்கேளெண்பதுக்குள் விதித்த வண்ணம் 

வெக்கைமிஞ்சி ரத்தமது வெகுவாய்க்கெட்டுக் 
களங்கமுற்ற மாதர்களைச் சேரலாலும் 

கண்டபுலாலதனை மிகவுண்ணலானும் 
வளமான தருமநெறி மறத்தலானும் 

வாக்குசுத்தி தேகசுத்தி வழுவலானும் 
குளங்கிணறு கூவநீர் குற்றத்தாலும் 
குளிர்மிகுதியாலுமிவைக் கூடுந்தானே . 

( காட்ச 
கூடுகின்ற நிலபேதக் கொதிப்பினாலுங் 

குளிர்மிகுந்த பூநாகக் கொடுமையாலுஞ் 
சாகுகின்ற மலசலத்தை யடக்கலாலுஞ் 

சாதகமாய்ப் போதைவஸ்து மிகுத்தலாலும் 
வீடுகளில் நிறைந்திடு துற்கந்தத்தாலும் 

விஷப்பூச்சி விளைவாலும் விலக்கானோர்பால் 
நாடுகின்ற செயலாலு மம்மையென்ற 
நலமிலாவியாதிகள் வந்தணுகும்பாரே 
* விஷபேதி 


( நாங 


7 


அம்மை நோய் கண்டபேரைத் தனித்துவைக்க வேண்டுவ 

தவசியமென்பது . 
தானென்ற வைசூரியதி லெதுகண்டாலும் 

தனித்த விடந்தனிலமைத்துப் புனிதமாகத் 
தேனென்ற வெண் பதினிற் சொன்னவாறு 

செய்யு மௌடதங்களினாற்றீருமத்துள் 
கோனென்ற பனை முகரி மொழுக்கன் மட்டுங் 

கூட்டோடே விட்டோடும் கோள்கள் செய்யுங் 
வானென்ற கோவை ரலெண்ணாயிரத்தில் 

வசனித்தோ மிதன் விவரம் வகையாய்ப்பாரே . ( நாகசு ) 
அதி , நாலாங்காண்டம் ங - ம் பிரிவு , என் வது செய்யுள் , 
பாரப்பா புலத்திய மாரிஷியே யய்யா 

பாடிவைத்த செந்தூரமுந் நூற்றுக்குள் 
சீரப்பா முனிவர் சித்தர் தபோதனர்க்கும் 

தேகசித்தியாவன்சிலுகு நேர்ந்தால் 
தேரப்பா வபிமிருத்தை விலக்கவென்றே 

செந்தூர மொன்று சொன்னோ மதனைச்செய்தே 
ஊரப்பா விருப்பவர்க்குக் கொடுப்பாயானா 

* வாழிழுதலம்மையும் வங்கொண்டாதாமே . ( என 
ஒண்டுகின்ற வவமிருத்தாம் வீடத்தின்றத்து 

மூழியென்ற சாமளையினுறமு மண்மீ 
துண்டாகு மம்மையினால் வருத்துந்தத்து 

முற்றநாலாயிரத்து நானூற்றோடும் 
மிண்டான நாற்பத்தோடெட்டு நோயும் 

வேகமிஞ்சிய வுடதத்தால் விளைந்ததத்தும் 
விண்ணாரும் போற்றியமும் மலர் செய்யுங்கால் 
விளைகின்ற தோஷமகன்றிடும் வித்தாமே . 

(எ அ ) 
வித்தான பனைமுகரி மொழுக்கன் கண்டால் 

வீடிவேறு புத்தியினில் மந்தமுண்டாம் 
சத்தியுடன் சுரமும் வெகுசாக்காணும் 

தலைநோவும் முதுகு துடை முழிகள் தோறும் 
மெத்தவும் நோயுண்டாகுங் கண்ணிரண்டும் 
விருந்திடுஞ் செவ்வகத்தி யுடமலரே போலாம் 
* விஷபேதி 

2 


8 


தொத்து வியாதிக்குளி தேயரசனாகுக் 
* தொடுஞாயிமிதன் சீர்சொல்லக்கேளே . 

( எக ) 
சொல்லுமெனக் கேட்டுவந்த மாணாக்காமுன் 

துவாதச நாட்குளிதுவுந் தொடரும்பேர்க்குப் 
பல்லுகளினீருகளில் நோவுங்காணும் 

பலவிதமாம் ருசினையதும் நாவு தன்னில் 
மெல்லவே வெள்ளை நிறமாகக்காணும் 

விக்கலுண்டாம் தொண்டையினில் விழுங்கவொட்டா 
கொல்லவந்த விக்குறிகள் கண்டபோதே 

குடிசுகட்டித் தனியிடத்தில் கொண்டுவையே . ( அள ) 
வையப்பா தனித் தவிடமதனிலன்னோரை 

வைத்துவிட்டுப்பத்திரமாய் மருந்தைச் செய் 
பொய்யப்பா வெண்பதிலே சொன்ன போக்குப் 

போலவே செய்யதற்கு மீறிற்றென்றால் 
மெய்யப்பா முந்நூற்றில் காந்தசத்தை 

மெதுவாக செந்தூரித்துள்ளுக் கீந்தால் 
செய்யப்பா மிருத்தேது மொழுக்கனேது 
தீராதவிஷமேது செய்துபாரே . 

( அ 
அகத்திய மாழனிவரருளிய அத , ஆறங்காண்டம் . 
இரண்டம்பிரிவில் அம்மை நோய்க்கு ஔஷதம் . 
செயலான மொழுக்கம்மை காணு முன்னே 

தீப்போலுஞ் சுரங்காயு மந்தவேளை 
நயமாக சிகிச்சை செய்யாவிடிலோ வுள்ள 

நரம்பனைத்துந் தளர்ந்துவிடுங் கட்டிகாணும் 
கயமான சேத்துமத்தில் பித்தமோடிக் 

கலந்ததானால் கிருமியுமாம் நீருங்கெட்டுப் 
பயமிகுத்தவதனாலுமவனைச்சுற்றிப் 
பகரும் விஷக்காற்று மிகப்பரவலானும் . 

பக 
பரவுமிடந்தோறு மிதுதொத்திக்கொள்ளும் 

பகரவொண்ணாச் சந்நியு மந்நிமிடங்காணும் 
அரவுவிடந்தானு மிதற்கீடோ வப்பா 
அவுஷதமுஞ் சொல்லுகிறே னன்பாய்ச் செய்தி 


* 


தொடு ஞாயிறென்பது - தொத்துங் குணத் துடைத்து , 


9 


சிரமமிலை சீர்திநிலவேம்பு சுக்கு 

சிறுகுறிஞ்சான் குறுந்தொட்டி நிம்பவீர்க்குத் 
தரமிகுத்த வில்வவேர் சித்தாமுட்டி 
தகுமாடா தோடைப் பேய்ப்புடலுமாமே . 


( ச ) 


ஆமப்பா பசும்பயருஞ்சிறுதேக்கோடு 

மழகிய பற்பாடகந் தூதுவேளை 
தாமப்பா குருவிஞ்சி முத்தக்காசு 

தனித்தனியே கழஞ்சியொன்று சரியாய்ச் சேர்த்துத் 
தேமப்பா நாலுபடி சலத்துள்விட்டுச் 

சிவந்தபதமாய்க் கியாழம் தெளிதல்கண்டு 
ஓமப்பா தீட்சை செய்த பூநீர் தன்னில் 
ஒருபணமிட்டுண்டு விடுவ தயந்தானே . 


உதயமிந்தப்படி செய்து புளியைத் தள்ள 

வொருமூன்று நாளினிற் சுரமுந் தீரும் 
அதுவு மன்றி ஒருவேளை * குருத்தான் கண்டா 

லருளுவோம் சங்கம்வேர் பட்டைத்தூளும் 
மிதமான மிளகுடனே வெள்ளிலோத்திரம் 

விதித்தபடி வகைக்குக் காற்பலமே சேர்த்து 
இதமாகச்சூானித்துப் பசுநெய்தன்னி 
லிரண்டு பொழு தருந்திடவே யினிதாம்பாரே . 


( சு ) 


கட்டிக்கு மேற்பூசுமருந்து . 
பாரப்பா கொல்லனுட கோவை மூலம் 

பருமிளகுஞ் சமனிருத்துக் * குமரிப்பாலால் 
சீரப்பா வரைத்த தனைக் கட்டிமேலே 

சிறப்புடனே பூசிவிடு தீர்ந்து போகும் 
பேரப்பா சண்டைமணத்தக்காளிக்காய் 

பிரண்டையுடன் கரிக்கருணை 
கூரப்பா பத்தியத்திற் கிதனைவிட்டுக் 
கூட்டாதேமற்றதெலாங் கொடுமைதானே . 


( எ ) 


தானாக விவ்விதமாம் நோய்கண்டாரைத் 
தனித்துவைத்துத் தீபமொன்று சாற்றக்கேளு 


* குரு - கட்டி 
* குமரி - சோற்றுக்கற்றாழை 


10 


வேறான நிம்பவெண்ணெ யகலிலிட்டு 

விரணீளவத்திதனில் பன்றிவிட்டை 
கோனாகக் கொண்டுவந்து தூள தாக்கிக் 

குழற்கெந்தியுஞ் சரியாகக் கூடக்கூட்டி 
வானாகத் திரி திரித்து விளக்கிலிட்டு 
வைத்திருக்கும் புகையதனாற் கிருமி சாமே , 


( m. 


சாமம்பா கிருமிய தாம் விஷநீர்போனால் 

தனித்தவுரியிலை ரசத்தில் கற்பூரத்தை 
நாமப்பா வரைத்ததையோர் தூசிற் பூசி 

நாலுதினம் புண்ண தின்மேல் நலமாய்ப்போட்டால் 
போமப்பா வதன் மேலே புளியம் வித்தில் 

பொதிந்திருக்கு தோலானைப் பொடியாய்ச் செய்து 
தேமப்பா தேங்காயைத்திருவல் செய்து 
சேர்த்தழுத்த தையிலம் வரும் தெளிவாய்க்கேளே . 


( ச 


கேளப்பா தைலமதில் குந் திரிக்கம் 

கெடியாகவே பொடித்துக்காய்ச்சிக்கொண்டு 
மீளப்பா நல்லசலமத னுளிட்டு 

மெதுவாகக்கடைந்திடு நீ வெண்ணெய் போலாம் 
பாளப்பா போகாமல் துணியிற் பூசிப் 

படிந்ததொரு புண்ண தனிலிட்டா யாகில் 
தேளப்பா கொட்டுதலே போலாங்கட்டி 
செம்புண்ணாய்த்தழும்பாகித் தீர்ந்து போமே . 


( 1 | 


தேரையரருளிச்செய்த வைத்தியம் நூற்றிலும் 92 வது செய்யு 
முதல் 95 - வது செய்யுள்வரையிலுங் காண்க , 


முற்றிற்று 


விளம்பரம் 


இதை வாசிக்கும் நண்பர்களுக்குத் தெரிவிப்பதி யாதெனில் மகா ப 
யங்கரமாகிய இந்நோயின் வரலாறு மவற்றினுக்குத்தக்க ஔஷதமுமிதனு 
ள் யாவருஞ்சுலபமாகத் தெறிந்துய்யும் பொருட்டுப்பிரசுரப்படுத்தினது மன் 
றி , அநேகபண்டிதர்களாலுஞ் சிற்சில கனவான்களாலுங் கேட்டுக்கொண்டப் 
டி அவமிருத்து முதலாகத் தீர்க்கத்தக்கதும் அதி அற்புதமானதும் மிகவிலைபெ 
ற்றதுமான இதிற்கூறிய செந்தூரமுந் தயார் செய்யப்பட்டு வருகிறது . எண்ணா 
யிரத்திற் சொல்லிய கஷாயத்துக்கு மேல்மருந்தாகிய பூநீரும் தயார் செய்து 
ஸ்ரீமத் ஞானசித்த சுவாமிகள் மடாலயத்தில் ஜெ - என் - வேணுகோபாலு 
நாயகொரவர்களிடம் வைக்கப்பட்டிருப்பதால் வேண்டியவர்கள் அடியிற் 
கண்ட சரசமானவிலைக்குப் பெற்றுக்கொள்ளலாம் . சாப்பிடும் விதம் 
பானமு மருந்துடன் தெரிவிக்கப்படும் . 


நாள் - சு 


பொழுதுக்கும் - 4 - பணவிடை ரூ 2 60 


இப்புத்தகம் வேண்டுபவர்க ளடியிற்குறித்தவர்களிடத்தி லினா 
மாகப் பெற்றுக்கொள்ளலாம் , 


சென்னை முல்லாவீதி அஷ்டாவதானம் கலியாண சுந்தர முதலியாரவர்கள் . 
ஷ ரங்கநாதர் கோவிற்கெதிரில் விசுவநாத முதலியாரவர்கள் . 
கோயமுத்தூர் பாங்கி ஆபீஸ் ரயிட்டர் இராமசாமி ஐயரவர்கள் . 
ஷ பூர் திருவேங்கடசாமி முதலியாரவர்கள் காரியஸ்தர் இராமண்ணா 


அவர்கள் , 


ஷ யூர் மகாவித்வான் கந்தசாமி முதலியாரவர்கள் குமாரரும் திருச்சிற் 
றம்பலம் பிள்ளை அவர்கள் மாணாக்கருமாகிய சுப்பிரமணிய முதலியாரவர்கள் , 
ஷ வேட்டக்காரன் புதூர்டிஸ்டிரிக்கட்டு சுப்பராய முதலியாரவர்கள் . 
ஷ போளியாம்பாடி சருணீகர் ஆறு முகம் பிள்ளையவர்கள் 
கொடிமுடி ரெவநியூ இனிஸ்பெக்டர் வெங்கடாசாரியாரவர்கள் 
காங்கேயம் வக்கீல் நாராயண ஐயரவர்கள் . 
கரூர்மாஜி மணியக்காரர் கிஷ்ணசாமி நாயுடு அவர்கள் , 


மேட்டுபாளையம் லோகல்பண்டு ஓவர்சீயர் அங்கப்பிள்ளையவர்கள் . 
நீலகிரி ஒத்தை ஸ்பென்சர்கம்பெனி ரயிட்டர் ஸ்ரீராமுலு நாயுடவர்கள் . 
ஷை குன்னூர் ரயில்வேசீப் இன் சிநீர் ஆபீஸ்ரயிட்டர் வேலாயுதம் பிள்ளை 
அவர்கள் , 
சேலம் ஒட்டப்பட்டி பொன்னம்பலம் பிள்ளையவர்கள் 

ஷ பாகல்பட்டி ஜெமின்தார் கிஷ்ணசாமிதாயுடு அவர்கள் , 
ஷ இளம்பள்ளி ஜமின்தார் சொக்கலிங்கம் செட்டியாரவர்கள் . 
பெங்களூர் கோட்டை போஸ்டாபீஸ் சிக்கலர் பஞ்சாபிகேச அய்யா 
வர்கள் . 

கோலார் அடுத்த உரிகம் கோல்ட்மயனிங்கம்பெனி ரயிட்டர் சுப்ரமணிய 
ப்பிள்ளை அவர்கள் , 

திரிசிரபுரம் கோட்டை குருவியன் குளத்தெருவு கலைக்டர் ஆபீஸ் சயிட் 
டர் இரத்தினம்பிள்ளை யவர்கள் . 
ஷை யூர் பென்சன் சர்வேயர் பொன்னுசாமி பிள்ளையவர்கள் . 
சிதம்பரம் உலகமூர்த்தி மடாலயம் முத்துக்கருப்பகுருக்களய்யா அவர்கள் 
திருவாதி ஆர் . பி கே சாமி கம்பெனி பாலகிருஷ்ணசாமி யவர்கள் . 
மதுரை மனிசியல் கவுன்சலர் சுப்பராயலு நாய வர்கள் 
தூத்துகுடி முளிப்பு கோர்ட் வக்கல் ஆறு முகம்பிள்ளை யவர்கள். 
திருநெல்வேலி செசக்கிக்குளம் கலைக்டர் ஆபீஸ் எட்முச்சி கண்ணுசாமி 
நாயுடு அவர்கள் , 
கோபால சமுத்திரம் சண்முகதாச பிள்ளையவர்கள் . 
மேலப்பாளையம் பலசரக்கு வியாபாரம் நத்தம் பூவநாதபிள்ளை யவர்கள் , 
ஆள்வார் திருநகரி தெற்குரதவீதி ஆ . லே . சந்தரசாஸ்திரியா ரவர்கள் , 
ஷை யூர் வ . தெருவு வீரராகவ ஐயங்காரவர்கள் , 
தென் திருப்பதி கவிராயர் அனந்தகிஷ்ண ஐயங்காரவர்கள் 
ஆற்றூர் கிராமமுனிசீபு செல்லம் பிள்ளையவர்கள் 
ஷை யூர் புதுகினாமம் கோபாலய்யரவர்கள் . 
திருவாங்கூர் கொல்லம் கே . வாசுதேவராயரவர்கள், 
க்ஷசோட்டார் சூபர்வைசர் சந்திரபானுலாலா அவர்கள் , 
பாமா மாடலே டிப்டி கமிஷனர் . ஆபீஸ் ரமிட்டர் பங்காருசாமி நாயுடு 
அவர்கள் , 
கொளம்பு ஐ . அ . உசன் சாயபு கம்பெனியில் அபீர் தீன் சாகிபு அவர்கள் . 


